Kerala Gazette No . 19 dated 8th May , 2012 . 
PART I 


Section iii 


GOVERNO 


4 . 


ERNMENT 


ENT OF KER 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 

அறிக்கை 
எண் 14522 /ச . இ . எ . 1/2011 /சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

2011 ஜூலை 26 
1933 சிராவணம் 4 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்கள் 
தகவலுக்காக இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2011 ஜூலை 26ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை கூடுதல் செயலாளர் , 
சட்டத்துறை செயலாளர் ( பொறுப்பு). 


2011 - ன் 13வது சட்ட 


ம் 


2011- ன் கேரள நிதி ஒதுக்கீடு (கணக்கின் மீதான 

வாக்கெடுப்பு 2வது எண் ) சட்டம் 
2011 ஏப்ரல் முதல் தேதி ஆரம்பிக்கும் நிதி ஆண்டில் ஆகஸ்ட் , செப்டம்பர் 
மற்றும் அக்டோபர் மாதங்களின் பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதி 
யிலிருந்து சில தொகைகள் பின்வாங்குவதற்கு வகை செய்வதற்குரிய ஒரு 
சட்ட ம் . 


முகவுரை - 2011 ஏப்ரல் முதல் தேதி ஆரம்பிக்கும் நிதி ஆண்டில் ஆகஸ்ட் , 
செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களின் பணிகளுக்காக கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து சில தொகைகளை பின்வாங்குவதற்கு வகை செய்வது 
தேவையென்பதால் ; 


இந்திய குடியரசின் அறுபத்தியிரண்டாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : 


1 . சுருக்கத் தலைப்பு : - இந்த சட்டத்திற்கு 2011- ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( கணக்கின் மீதான வாக்கெடுப்பு 2 -வது எண் ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2. 2011 ஏப்ரல் 1 ஆம் தேதி தொடங்கும் நிதி ஆண்டிற்கு கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து 14882 , 38 ,37 ,000 ரூபாய் பின்வாங்குதல். - 2011 ஏப்ரல் 1ஆம் 
தேதி தொடங்கும் நிதி ஆண்டில் ஆகஸ்ட் , செப்டம்பர் மற்றும் அக்டோபர் 
மாதங்களில் வந்துசேரும் பல்வேறு செலவுகளை எதிர்கொள்ள, அட்டவணையில் 
( 2 )-வது கட்டத்தில் கூறப்பட்டுள்ள பணிகளும் தேவைகளும் சம்பந்தப்பட்டு 
அட்டவணையின் ( 3)-வது கட்டத்தில் கூறப்பட்டுள்ளதில் மிகாததும் , மொத்தம் 
பதினான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தியிரண்டு கோடி முப்பத்தியெட்டு 
இலட்சத்தி முப்பத்தியேழாயிரம் ரூபாய் வருவதுமான தொகைகள் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து வழங்கவும் வினியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு : - இந்த சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து வழங்கவும் வினியோகிக்கவும் செய்வதற்கு அதிகாரப்படுத்தப் 
பட்ட தொகைகள் மேற்குறிப்பிட்ட ஆண்டு தொடர்பான அட்டவணையில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளுக்காகவும் , தேவைகளுக்காகவும் வினியோகிக்கப்பட 
வேண்டும் . 


அட்டவணை 
( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


( 2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றத்தில் தொகுநிதியில் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
( ரூபாய் ) 

( ரூபாய் ) ( ரூபாய் ) 


வருவாய் 


10 , 33, 000 


12 , 06 , 28 , 000 
76, 86,59, 000 


12 , 16 ,61,000 
97 ,63, 32 ,000 


வருவாய் 


20, 76 ,73, 000 


வருவாய் 


12,17, 55 ,000 


I மாநிலசட்டப்பேரவை 
2 I மாநில ஆட்சித் 

தலைவர்கள் , 
அமைச்சர்கள் , 
தலைமையிட 

அலுவலர்கள் 
3 II நீதி நிர்வாகம் 
4 v தேர்தல்கள் 
4 v வேளாண்மை 

வருவாய் வரி மற்றும் 
விற்பனை வரி 

நிலவரி 
7 VII முத்திரைத்தாளும் 

பதிவும் 


84 ,92,65 ,000 
27 ,25,69,000 
42,62 ,64,000 


97 ,10 , 20 , 000 
27 , 25 , 69 ,000 


வருவாய் 


வருவாய் 


78, 000 


42, 63 , 42,000 


35 ,000 


வருவாய் 
வருவாய் 


84 ,25 ,16 ,000 
32, 49, 09,000 


84,25,51,000 
32 , 49, 09, 000 


(1) 


(2) 


( 3 ) 


மிகக்கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றத்தில் தொகுநிதியில் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 

ரூபாய் 


VIII 


வருவாய் 


34 , 65 , 51 , 000 
13, 73,32 ,000 


2 ,50, 000 

1 ,000 ) 


34 ,68 , 01 , 000 
13 , 73 , 33 ,000 


வருவாய் 


வருவாய் 


1643,13 , 89 ,000 


1643,13 , 89 , 000 


X 


எக்ஸைஸ் 
வாகனங்கள் மீதான 
வரி 
கடன்பொறுப்புகள் 
கருவூலகமும் 
கணக்குகளும் 
மாவட்ட ஆட்சியும் 
பலவகையும் 
காவல் 


வருவாய் 
வருவாய் 


38, 38 ,82 ,000 
84,66 ,85 ,000 


38 ,38 , 82 , 000 
84 , 92 , 97 ,000 


XI 


26 ,12 ,000 


XII 


1,50 ,000 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
வருவாய் 
மூலதனம் 


சிறைகள் 
எழுதுபொருட்கள் , 
அச்சடி மற்றும் 

நிர்வாகப் பணிகள் 
XV பொதுப்பணி 


402 ,45,82 ,000 

1,000 
15 ,07 ,77 ,000 
79, 25 ,56 ,000 

42,50, 000 


402 ,47, 32 , 000 

1 ,000 
15 , 07 ,77 ,000 
79, 25 ,59, 000 

42,50, 000 


3, 000 | 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 


369, 28 ,54, 000 

369 , 78 , 17 , 000 
1971,69 ,47 ,000 


16 , 88 ,000 
6 ,40 ,04, 000 
3,01 ,14 ,000 


369 ,45 , 42 ,000 

376 ,18 ,21 ,000 
1974 ,70 ,61, 000 


XVI 


ஓய்வூதியம் மற்றும் 
பலவகையும் 


2 , 50 ,000 


வருவாய் 
மூலதனம் 


2504 ,78, 74 , 000 

43, 61, 26 ,000 


2504 ,81, 24 , 000 

43 ,61, 26 , 000 


18 XVII கல்வி , விளையாட்டு , 

கலை மற்றும் 

கலாச்சாரம் 
19 XVIII | மருத்துவ உதவி மற்றும் 

பொதுமக்கள் சுகாதாரம் 
XIX குடும்பநலம் 
XX குடிநீர் விநியோகம் 

மற்றும் துப்புரவு 
XXI வீடுகட்டுதல் 


3,50 , 000 
12 ,50 , 000 


601,63, 20 ,000 
18 , 96 , 26 ,000 


வம் 


வருவாய் 
மூலதனம் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


601,59,70, 000 
18, 83 ,76 , 000 
64, 38 ,43 ,000 
150,70, 82 ,000 
133 , 41 , 00 , 000 


64 , 38 ,43 , 000 


150 , 70 , 82 , 000 
133 ,41, 00, 000 


XXII 


நகரமேம்பாடு 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 


30 ,62, 23 ,000 
75 , 33 ,50, 000 
155 , 75 ,54, 000 
15, 62 ,51,000 
11,84, 36 , 000 


30 , 62 , 23 , 000 
75,33,50, 000 
155 ,75,54,000 

15 , 62 ,51, 000 
11, 84 , 36 , 000 


XXV 


24 XXII | தகவல் மற்றும் 

விளம்பரம் 
25 XXIV | தொழில் மற்றும் 

தொழிலாளர் நலம் 
அட்டவணைசாதி / 
பழங்குடியினர் , 
பிற பிற்பட்ட 

பிரிவுகளின் நலன் 
27 XXVI இயற்கைச்சீற்ற 

மீட்பு நடவடிக்கை 
28 XXVII கூட்டுறவு 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


132, 36 ,09 ,000 

36 ,77,50 , 000 
235 ,13,77 ,000 
25 ,12 , 87 , 000 


132 , 36 , 09 ,000 

36 , 77 ,50, 000 
235,13,77 ,000 

25,13,12 , 000 


25 , 000 


வருவாய் 


78 ,70,51 ,000 


78, 70 ,51, 000 


வருவாய் 
மூலதனம் 


41,58,75,000 
51,17 , 25 , 000 


41,58 ,75, 000 
51,17 ,25 ,000 


(1) 


(2) 


( 2 ) 


( 3 ) 


மிகக்கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றத்தில் தொகுநிதியில் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
( ரூபாய் ) 

( ரூபாய் ) ( ரூபாய் ) 


29 XXVIII பலவகை பொருளாதார 

பணிகள் 
30 XXIX விவசாயம் 


வருவாய் 
மூலதனம் 


21,15,72 ,000 

35 ,52, 000 
362, 99 ,34, 000 
38 ,73,54,000 


21,15,72, 000 

35 ,52 , 000 
362 ,99 ,34 ,000 
38 ,77 ,47 , 000 


வருவாய் 


மூலதனம் 


3, 93 ,000 | 


31 


XXX 


2.000764 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


154,76 ,24 ,000 

11,30 , 49 ,000 
80 , 87,51,000 
5 ,31 , 25 ,000 


154,76 ,24 ,000 

11,30 , 49 , 000 
80 ,87, 51,000 
5 , 31, 25 , 000 


XXXI கால்நடை பராமரிப்பு 


XXXII பால்பண்ணை 


24, 61 , 38 ,000 

75, 00 , 000 


24,61, 38 , 000 

75 ,00 , 000 


34 


XXXIII LOTNILA UY 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


35 XXXIV வனம் 


1 ,25 , 000 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


37 ,85 ,31,000 
25 ,86, 76 ,000 
79,40 ,76,000 

5 , 25 , 00 ,000 
47, 92 ,49,000 
5 ,01 ,25 , 000 


37 , 85, 31 , 000 
25 , 86 , 76 ,000 
79,42 ,01, 000 
5 ,25 ,00 ,000 
47, 92 , 49,000 
5 ,01 ,25 ,000 


36 XXXV பஞ்சாயத்து 


37 XXXVI சமூகவளர்ச்சி 


38 XXXVI தொழிற்சாலைகள் 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


39 XXXVIII நீர்ப்பாசனம் 


26,000 
17 ,69, 000 


40 XXXIX மின்திட்டங்கள் 


87 ,57 ,28 , 000 

25 , 00 , 000 
74, 90 ,94,000 
89, 94 ,51, 000 
80 ,06 ,66 ,000 
133, 21 ,76 ,000 

20 ,53 ,000 
9 ,00 , 00 , 000 
9, 08 ,79, 000 
43, 69,00 ,000 
11 ,32 ,89 ,000 
90,34,77 ,000 
46 ,73,01,000 
5 ,13, 01 , 000 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 


87,57 ,28 , 000 

25 , 00 , 000 
74, 90, 94 ,000 
89 ,94,51, 000 
80 ,06 , 92 , 000 
133 , 39 , 45 , 000 

20 ,53 , 000 
9 ,00 ,00 ,000 
9 ,08, 79,000 
43 ,69, 00 , 000 
15 ,08 ,64, 000 
90, 34,77 ,000 
46, 73, 01, 000 

5 ,13, 01 , 000 
834 ,11, 93, 000 


XL துறைமுகங்கள் 


XLI போக்குவரத்து 


3 , 75 ,75 , 000 / 


XLI சுற்றுலா 


834 ,11, 93 , 000 


மூலதனம் 


2286 , 34 ,31,000 


2286 ,34 , 31 ,000 


XLIII நஷ்ட யீடும் 

உரிமை ஒப்படைப்பும் 
பொதுக்கடன் திருப்பி 

அளித்தல் | 
XLV பலவகை கடன்கள் 

மற்றும் முன்பணங்கள் 
சமூகபாதுகாப்பு 
மற்றும் சமூக நலன் 


மூலதனம் 


2671,70, 000 


2671,70 , 000 


வருவாய் 
மூலதனம் 


313,75 ,20 ,000 

25 ,00 , 000 


313,75 , 20 , 000 

25 ,01 ,000 


1, 000 


மொத்தம் 


10905,78, 57 ,000 


3976,59,80, 000 14882 , 38 ,37, 000 


